﻿149. (நபியே!) நீர் எங்கிருந்து புறப்பட்டாலும் உமது முகத்தை மஸ்ஜிதுல் ஹராம் (இருக்கும்) திசையில் திருப்புவீராக! இதுவே உம்முடைய இறைவனிடமிருந்து வந்துள்ள உண்மையாகும். நீங்கள் செய்வதை அல்லாஹ்  கவனிக்காமல் இல்லை.
150. (நபியே!) நீர் எங்கிருந்து புறப்பட்டாலும் உமது முகத்தை மஸ்ஜிதுல் ஹராம் (இருக்கும்) திசையில் திருப்புவீராக! (முஸ்லிம்களே!) நீங்களும் (இனி) எங்கிருந்தாலும் அதன் திசையிலேயே உங்கள் முகங்களைத் திருப்புங்கள். (மக்களில்) அநீதியிழைத்தவர்களைத் தவிர (மற்ற) மக்களுக்கு உங்கள்மீது (குற்றம் சுமத்தும்) ஆதாரம் ஏதும் இருக்கக் கூடாது என்பதும், எனது அருட்கொடையை உங்கள்மீது நான் முழுமைப்படுத்தி நீங்கள் நேர்வழி அடைய வேண்டும் என்பதுமே இதற்குக் காரணமாகும். எனவே, அவர்களுக்கு அஞ்சாதீர்கள். எனக்கு (மட்டுமே) அஞ்சுங்கள்.
------------------------------------------------------------
இது, பூமியின் அனைத்துப் பகுதிகளிலிருந்தும் மஸ்ஜிதுல் ஹராமை (கஅபாவை) முன்னோக்க வேண்டும் என்று அல்லாஹ்  விடுத்துள்ள மூன்றாவது உத்தரவாகும்.
இவ்வாறு மூன்று முறைகள் திரும்பத் திரும்பக் கூறப்பட்டதற்குக் காரணம் என்ன என்பது குறித்து விரிவுரையாளர்களிடையே கருத்து வேறுபாடு நிலவுகிறது.

மும்முறை கூறக் காரணம் என்ன?  
--------------------------------
மூன்று கட்டளைகளும் ஒன்றையெ?ன்று உறுதிப்படுத்துவதற்காகக் கூறப்பட்டுள்ளன என்று சிலர் கூறியுள்ளனர். ஏனெனில், இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் உள்ளிட்ட பலரது கூற்றுப்படி, இஸ்லாத்தில் கொண்டுவரப்பெற்ற முதலாவது மாற்றுச் சட்டம் கிப்லா மாற்றம்தான். எனவே, அதைத் திரும்பத் திரும்பக் கூறி இறைவன் உறுதிபடுத்துகிறான்.
வேறுசிலர் கூறியதாவது: இந்த மூன்று உத்தரவுகளும் வெவ்வேறு சூழல்களைக் கருத்தில் கொண்டு அருளப்பெற்றவையாகும். முதலாவது கட்டளை (144ஆவது வசனம்), கஅபாவைக் கண்கூடாகக் காண்பவருக்குரியது.
இரண்டாவது கட்டளை (149ஆவது வசனம்), மக்காவில் இருந்தும், கஅபாவை நேரில் காணாதவருக்குரியது. மூன்றாம் உத்தரவு (150ஆவது வசனம்), பிற நகரங்களில் வசிப்போருக்குரியது. ஃபக்ருத்தீன் ராஸீ (ரஹ் ) அவர்கள் இதற்கு இவ்வாறே காரணம் கூறியுள்ளார்கள்.
குர்துபீ (ரஹ் ) அவர்கள், "முதலாவது கட்டளை மக்காவில் உள்ளவருக்கும், இரண்டாவது கட்டளை பிற நகரங்களில் வசிப்பவருக்கும், மூன்றாவது கட்டளை பயணத்தில் உள்ளவருக்கும் உரியதாகும்" என்று கூறினார்கள்.
வேறுசிலர் கூறியதாவது: முன்னும் பின்னும் உள்ள வசனங்களுடனான தொடர்பைக் கருத்தில் கொண்டே திரும்பத் திரும்பக் கூறப்பட்டுள்ளது. முதலில், "(நபியே!) உம்முடைய முகம் (அடிக்கடி) விண்ணை நோக்கித் திரும்புவதை நாம் காண்கிறோம். எனவே, நீர் விரும்புகிற கிப்லாவிற்கு (இதோ) உம்மைத் திருப்புகிறோம்" (144) என்று அல்லாஹ்  கூறினான்.
இந்த வசனம், நபி (ஸல்) அவர்களின் (நெடுநாள்) கோரிக்கையை ஏற்றதைப் பற்றியும், எந்தக் கிப்லாவை முன்னோக்க அவர்கள் விருப்பமும் ஆசையும் கொண்டார்கயோ அந்தக் கிப்லாவை முன்னோக்க வேண்டும் என்று அவர்களுக்குக் கட்டளையிட்டதைப் பற்றியும் குறிப்பிடுகிறது.
இரண்டாவதாக, "(நபியே!) நீர் எங்கிருந்து புறப்பட்டாலும் உமது முகத்தை மஸ்ஜிதுல் ஹராம் (இருக்கும்) திசையில் திருப்புவீராக! இதுவே உம்முடைய இறைவனிடமிருந்து வந்துள்ள உண்மையாகும். நீங்கள் செய்வதை அல்லாஹ்  கவனிக்காமல் இல்லை" (149) என்று கூறினான்.
இதில், கஅபாவை முன்னோக்குவது அல்லாஹ் விடமிருந்து வந்துள்ள உண்மையாகும் என்று கூறப்பட்டு, முந்தைய நிலையைக் காட்டிலும் உயர்ந்ததாகும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இறைத்தூதரின் விருப்பத்திற்கு மட்டுமன்றி, அல்லாஹ் வின் திருப்திக்கும் விருப்பத்திற்கும் இது ஏற்றதுதான் என்றும் உணர்த்தப்படுகிறது.
மூன்றாவது வசனத்தில் (150), எதிரியின் வாதம் முறியடிக்கப்படுகிறது. யூதர்கள் தமது கிப்லாவான பைத்துல் மக்திஸையே முஹம்மத் (ஸல்) அவர்கள் முன்னோக்க வேண்டும் என்று வாதித்தனர். ஆனால், இப்ராஹீம் (அலை) அவர்களின் கிப்லாவாகிய கஅபாவிற்கு முஹம்மத் (ஸல்) அவர்கள் திருப்பப்படுவார்கள் என்பதைத் தமது வேதத்தில் படித்து அறிந்துவைத்திருந்தனர்.
அவ்வாறே அரபு இணைவைப்பாளர்களின் வாதமும் இதன் மூலம் முறியடிக்கப்படுகிறது. அவர்கள் புனித கஅபாவைக் கண்ணியப்படுத்திவந்ததுடன், முஹம்மத் (ஸல்) அவர்கள் கஅபாவை முன்னோக்குவதையே விரும்பியும்வந்தார்கள். அதற்கேற்ப யூதர்களின் கிப்லாவிலிருந்து இப்ராஹீமின் கிப்லாவிற்கு இப்போது மாறியதன் மூலம் இணைவைப்பாளர்கள் மறுக்க வழியில்லாது செய்யப்பட்டது.
கிப்லா தொடர்பான வசனங்கள் திரும்பத் திரும்பக் கூறப்பட்டதற்கு இதைப் போன்ற இன்னும் பல காரணங்கள் கூறப்பட்டுள்ளன. அவற்றை ராஸீ (ரஹ் ) அவர்கள் உள்ளிட்டோர் விரிவாக எடுத்துக்கூறியுள்ளனர். அல்லாஹ் வே மிக அறிந்தவன்.

குற்றம் சுமத்த முடியாது 
---------------------------
அடுத்த வசனத்தில் (150), "(மற்ற) மக்களுக்கு உங்கள்மீது (குற்றம் சுமத்தும்) ஆதாரம் ஏதும் இருக்கக் கூடாது என்பதற்காக" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். இது வேதக்காரர்களைக் குறிக்கிறது.
ஏனெனில், கஅபாவை முன்னோக்குவது இந்த (முஹம்மத் (ஸல்) அவர்களுடைய) சமுதாயத்தாரின் அடையாளங்களில் ஒன்று என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். இந்த அடையாளத்தை இந்தச் சமுதாயத்தார் இழந்திருந்தால் அதை வைத்தே முஸ்லிம்களுக்கெதிராக அவர்கள் தர்க்கம் செய்திருப்பார்கள்.
மேலும், பைத்துல் மக்திஸை முன்னோக்குவதன் மூலம் இவர்கள் எங்களையே பின்பற்றுகிறார்கள் என்றுகூட அந்த வேதக்காரர்கள் பிரசாரம் செய்திருப்பார்கள். இது வெளிப்படையான ஒன்றுதான்.
அபுல் ஆலியா (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: இது வேதக்காரர்களையே குறிக்கும். அவர்கள்தான் "முஹம்மத் கஅபாவிற்குத் திரும்பிவிட்டார்; மனிதர் தம் தந்தையின் ஆலயத்தையும், தம் சமுதாயத்தாரின் மார்க்கத்தையும் ஆசைப்பட்டுவிட்டார்" என்று (குறை) கூறினார்கள்.
அத்துடன், நபி (ஸல்) அவர்கள் கஅபாவின் திசையை முன்னோக்கித் திரும்பியவுடன் "முஹம்மத் நமது கிப்லாவிற்குத் திரும்பியதைப் போன்றே, (ஒரு நாள்) நமது மதத்திற்குத் திரும்பிவிடுவார்" என்று குறைஷி இணைவைப்பாளர்கள் கூறினார்கள்.
அடுத்து "(மக்களில்) அநீதியிழைத்தவர்களைத் தவிர" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். (அதாவது அநீதியிழைத்தவர்கள் மட்டும் உங்கள்மீது குற்றம் சுமத்த ஏதேனும் வழியைத் தேடிக்கொண்டிருப்பார்கள்.) இது இணை கற்பிக்கும் அரபு மக்களைக் குறிக்கிறது.
அவர்களின் வீணான வாதம் என்னவென்றால், இந்த மனிதர், தாம் இப்ராஹீம் (அலை) அவர்களின் மார்க்கத்தில் இருப்பதாகக் கருதுகிறார். பைத்துல் மக்திஸை இவர் முன்னோக்கியது இப்ராஹீம் (அலை) அவர்களது மார்க்கத்தின் அடிப்படையில்தான் என்றால், அதிலிருந்து அவர் திரும்பியது ஏன்?
இதற்கான பதிலாவது: ஆரம்பத்தில் அல்லாஹ் தான் நபி (ஸல்) அவர்களுக்கு பைத்துல் மக்திஸைத் தேர்ந்தெடுத்(து அதை முன்னோக்கச் செய்)தான். அதற்கான காரணம் அல்லாஹ் விற்குத் தெரியும். உடனே நபி (ஸல்) அவர்கள் இதில் இறைவனுக்குக் கட்டுப்பட்டார்கள். அதன் பின்னர் இப்ராஹீம் (அலை) அவர்களது கிப்லாவான கஅபாவிற்கு அவர்களைத் திரும்பச் செய்தான். அப்போதும் அல்லாஹ் வின் கட்டளைக்கு அவர்கள் கட்டுப்பட்டார்கள்.
அல்லாஹ் வின் சாந்திக்கும் சமாதானத்திற்கும் பாத்திரமான நபி (ஸல்) அவர்கள் தமது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் வுக்குக் கட்டுப்பட்டவர்களாவர். கண் சிமிட்டும் நேரம்கூட அல்லாஹ் வின் கட்டளையை அவர்கள் மீறமாட்டார்கள். அவர்களுடைய சமுதாயத்தாரும் இந்த விஷயத்தில் அவர்களைப் பின்பற்றக்கூடியவர்களே.

"என்னையே அஞ்சுங்கள்!"  
--------------------------------
அடுத்து "அவர்களுக்கு அஞ்சாதீர்கள். எனக்கு (மட்டுமே) அஞ்சுங்கள்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். அதாவது பிடிவாத குணமுள்ள இந்த அநியாயக்காரர்கள் கிளப்பிவிடும் சந்தேகங்களைக் கண்டு நீங்கள் பயப்படாதீர்கள். எனக்கு மட்டுமே அஞ்சுங்கள். ஏனெனில். அச்சம் கொள்ளப்படுவதற்கு மிகவும் அருகதையுள்ளவன் நான்தான் என்கிறான் அல்லாஹ்.
"எனது அருட்கொடையை உங்கள்மீது நான் முழுமைப்படுத்த வேண்டும்" என்ற தொடர், அதற்கு முன்னுள்ள "(மற்ற) மக்களுக்கு உங்கள்மீது (குற்றம் சுமத்தும்) ஆதாரம் ஏதும் இருக்கக் கூடாது என்பதற்காக" என்ற தொடரின் இணைப்பாகும்.
அதாவது "(இஸ்லாமிய) சன்மார்க்கத்தை எல்லா வகையிலும் நிறைவுபடுத்தும் வகையில், கஅபாவை முன்னோக்க வேண்டும் என்ற மார்க்க விதியை உங்களுக்கு ஏற்படுத்தி, அதன் மூலம் உங்கள்மீது என்னருளை முழுமைப்படுத்துவதற்காக" என்பது இதன் கருத்தாகும்.
அடுத்து "நீங்கள் நேர்வழி அடைவதற்காக" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். அதாவது மற்ற சமுதாயத்தார் எந்த வழியிலிருந்து தவறிவிட்டார்கயோ அந்த வழியை உங்களுக்கு நாம் காட்டியுள்யோம். அதுவும் உங்களுக்கு மட்டுமே காட்டியுள்யோம். இதனால்தான் இந்தச் சமுதாயத்தார் மற்ற சமுதாயத்தாரைவிடச் சிறந்தவர்களாகவும், உன்னதமானவர்களாகவும் திகழ்கிறார்கள்.
